பரிணாம வளர்ச்சி 


பூமியில் உயிரினங்கள் உருவான கதை 
ஆங்கிலத்தில் ஜோவனா கோல் படங்கள் : அலிக்கி _ தமிழில் : குமரேசன் முருகானந்தம் 


Cultuu 


1 


ஓர் நாள் ஒரு விவசாயி தனது பண்ணையில் 
தோண்டிக்கொண்டிருந்தார் . 
அவர் பார்பதற்கு எலும்பு போன்ற ஒரு கல்லைக் 
கண்டெடுத்தார் . 


வேறொரு சமயம் , ஒரு குழந்தை , கடற்சிப்பிப் போன்ற ஒரு கல்லைக் கண்டது . 


மக்கள் , இலைகள் மற்றும் பூச்சிகளின் வடிவங்கள் உள் அழுந்தியிருந்த 
கற்களையும் , அடிச்சுவடுகள் பதிந்த கற்களையும் கூட கண்டனர் . 


பார்ப்பதற்கு உயிருள்ளவற்றைப் போன்ற கற்கள் , எப்போதும் மக்களை குழம்ப 
வைத்தன . 
" இவை தற்செயலாக நடந்தவையா ? என்று மக்கள் ஆச்சர்யமடைந்தனர் . 
வானத்தில் மேகங்கள் சில நேரங்களில் பார்ப்பதற்கு விலங்குகளைப் போல் 
தோன்றுகின்றனவே , அதுபோல இந்த கற்கள் உயிரினங்களைப் போல் 
தோன்றுவதும் தற்செயலானதா ? 
அல்லது , " இந்த கற்கள் நிஜ தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எஞ்சிய பகுதிகளா ? " 
என்று அவர்கள் வியந்தனர் . 


வரலாறு முழுவதும் , இது போல பல கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . 


விஞ்ஞானிகள் அவற்றை கூர்ந்து ஆய்வு செய்துள்ளனர் . 


அவை உண்மையிலேயே தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எஞ்சிய 
பகுதிகள் தானா என்று விஞ்ஞானிகளால் சொல்லமுடியும் . 


6 


| 


2030 
SUED 


இந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் கோடிக் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு 
வாழ்ந்தவை . 
காலப்போக்கில் , அவைகளின் எஞ்சிய பகுதிகள் கற்களைப்போல் 
கடினமாகியுள்ளன . 
விஞ்ஞானிகள் , இந்தக் கற்களை, " தோண்டி எடுக்கப்பட்டது ” என்று அர்த்தப்படும் 
சொல்லிலிருந்து வந்த " படிமங்கள் ", என்ற வார்த்தையால் அழைக்கின்றனர் , 


பெரும்பாலான படிமங்கள் பாறை அடுக்குகளில் ( ஸ்ட்ராட்டா / லேயர் ) 
காணப்படுகின்றன . 
இந்த அடுக்குகள் வெகு காலத்திற்கு முன் மண் மற்றும் மணலால் படிப்படியாக 
படிந்து உருவானவை . 
காலப்போக்கில் , மண் அல்லது மணல் அழுத்தப்பட்டு கடினமான பாறையாகியவை . 
பாறை அடுக்குகள் , ஒரு அடுக்கடுக்கான கேக் போல , ஒன்றன் மீது ஒன்றாக படிந்து 
உருவானவை . 
அடி அடுக்குகள் முதலில் படிந்தவை அதனால் பழமையானவை . 
மேல் அடுக்குகள் புதியன . 


சிலநேரங்களில் விஞ்ஞானிகள் , பாறைகளை சோதனை செய்து 
அவை எவ்வளவு பழமையானவை என்று சொல்லமுடியும் . 
நிலநடுக்கத்தினால் அடுக்குகள் கலைந்தாலும் எந்தெந்த 
பாறைகள் புராதானவை என்று அவர்களால் கூற இயலும் . 


ROCK STRATA 


SCRAMBLED STRATA 


பாறை அடுக்குகள் 


கலைந்த பான 


அடுக்குகள் 


சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தில் வில்லியம் ஸ்மித் என்ற 
ஒரு பொறியாளர் இருந்தார் . 
அவர் ஓர் கால்வாய் கட்டுமானத்திற்கு பொறுப்பாளராக இருந்தார் . 
தொழிலாளர்கள் தோண்டத்தோண்ட , பாறை அடுக்குகள் 
வெளிப்பட்டன . 


10 


RTs 
* @ 4 4 * 
* 0 - > 


" 


ர் 


- 


ஸ்மித் பாறைகளின் அடுக்குகளில் படிமங்கள் இருப்பதைக்கண்டார் . 
அவர் வேறொருவிஷயத்தையும் கவனித்தனர் . 
ஒவ்வொரு அடுக்கிலும் ஒரே வகையான படிமங்கள் இருந்தன . 
ஒரு அடுக்கில் , ஒரு குறிப்பிட்ட வகையான தாவர மற்றும் விலங்குகளின் 
படிமங்கள் எப்போதுமே ஒன்றாக இருந்தன . 


விஞ்ஞானிகள் , அதே விஷயத்தை உலகெங்கிலும் இருக்கும் பாறைகளின் 
அடுக்குகளில் கண்டார்கள் . 
புராதான அடுக்குகளில் , சாதாரண தாவர மற்றும் விலங்குகளின் படிமங்களின் 
சுவடுகளே இருந்தன . 
அந்த தாவர மற்றும் விலங்குகள் ஒரே செல்லினால் ஆனவை . 
புதிய அடுக்குகளில் , மேலும் எளிமையற்ற விலங்கு மற்றும் தாவரங்களின் 
படிமங்கள் இருந்தன. 
அந்த விலங்குகள் பல செல்களால் ஆனவை . மேலும் அவைகளுக்கு ஓடுகளும் 
எலும்புகூடுகளும் பல்வேறு உடல் உறுப்புகளும் இருந்தன . 
தாவரங்களும் . இலைகள் , வேர்கள் , தண்டுகள் மற்றும் பூக்கள் போன்ற பல்வேறு 
பாகங்களைக் கொண்டிருந்தன . 


பெரும்பாலான ஒருசெல் உயிரிகள் 
மிகவும் சிறியன. மற்றும் அவற்றை 
நுண்ணோக்கிகளைக்கொண்டு 
மட்டுமே காணமுடியும் . 


Millions of 
years ago 


PERIOD காலம் 


2 


QUATERNARY நான்காம்நிலை 


மனிதன் 


CENOZOIC 


65 TERTTARY மூன்றாம் நிலை 
( மில்லியன் 
ஆண்டுகள் ) 


- 


மெசசொயிக்செனசொயிக் 


136 


CRETACEOUS கிரிட்டாசியஸ் 


பாலூட்டிகள் 
பூக்கும் தாவரங்கள் 

பல பறவைகள் 
கடைசி டைனோசர் 
முதல் பூக்கும் 

தாவரங்கள் 
பல டைனோசர்கள் 

முதல் பறவை 
முதல் டைனோசர் 

முதல் சிறு 
பாலூட்டிகள் 

பல ஊர்வன 
பல்வகை பூச்சிகள் 
கூம்பு வடிவ மரங்கள் 


MESOZOIC 


193 


JURASSIC ஜுராசிக் 


225 


TRTASSIC டிரையாசிக் 


230 


300 


PERMIAN பெர்மியன் 
( பென்சில்வேனியன் ) 

(Pennsylvanian ) 
CARBONIFEROUS ble 

நிலக்கரி 
( Mississippian ) தருகிற 

( மிசிசிபியன் ) 
DEVONIAN டெவானியன் 
DEVONIAN டெவானியன் 
SILURIAN சிலுரியன் 


முதல் ஊர்வன 
ஃபெர்ன் மரங்கள் 
பல நீர்நில உயிரிகள் 


345 


A 


S 


- 


395 


* 


முதல் எலும்புடைய மீன் 
முதல் நீர்நில உயிரி 

முதல் பூச்சிகள் 
முதல் நிலத்தாவரங்கள் 
தாடையுடைய முதல் மீன் 


PALEOZOIC 

பின் 

பேலியொசொயிக்முன் பேலியொசொயிக் 


435 


500 


தாடை இல்லாத மீன் 
(தண்டுவடமுள்ள 
முதல் உயிரினம் ) 


ORDOVICIAN 
ஆர்டோவிசியன் 

கேம்பிரியன் 
CAMBRIAN 


/0r0574d 


570 


4000 | 
( 4 billion ) 


ப்ரி - கேம்பிரியன் 
PRE CAMBRIAN 


ஒரு காலம் என்பது பற்பல 
பாறை அடுக்குகளைக் 

கொண்டது . 


மேலோடுயுடைய 
முதல் உயிரினங்கள் 

கடற்பாசி 
முதல் உயிரினங்கள் 
( ஒற்றை செல் 
தாவரங்களும் 
விலங்குகளும் ) 


படிமத்தின் அடுக்குகளின் வரிசை முறை நமக்கு முக்கியமான சில விஷயங்களைச் 
சொல்கிறது . 
அது பூமியில் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்ச்யைப் பற்றிய கதையைச் 
சொல்கிறது . ) 
உயிர்களின் தொடக்கத்தில் , பாசி மற்றும் பாக்டீரியா போன்ற மிக எளிய ஒருசெல் 
தாவரங்களும் உயிரினங்களுமே இருந்தன . 


பச்சை பாசி 


- 


ஜெல்லிஃபிஷ் 


VIVA 


Brachiopod 


பிராக்கியோபோட் 


Starfish 


ஸ்டார்ஃபிஷ் 


Seaweed 
| 


Trilobite 


கடற்பாசி 


14 


டிரைலோபைட் 


காலப்போக்கில் , ஜெல்லிமீன் மற்றும் கடற்பாசிகள் போன்றமிகவும் சிக்கலான 
உயிரினங்கள் பிறந்தன 
மேலும் காலம் செல்லச்செல்ல, பிற புதிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் 
தோன்றின. 
அவை மென்மேலும் சிக்கலானதாகவும் ஒன்றுக்கொன்று மிகவும் 
வித்தியாசமானதாகவும் இருந்தன . 


நத்தை 
Snail 


Sponges 


Armored fish 
ஆர்மோர்ட் பிஷ் 

கவச மீன் 


கடற்பஞ்சு 


Coral 
பவளம் 


யுரிப்டிரிட் 
( கடல் தேள் ) 


Sea lily 
கடல் லில்லி 


Cephalopod 


Eurypterid 


செப்பலோபாட் 
( தலைக்காலி ) 


சில பழைய வகை உயிரினங்கள் காலந்தொட்டு கூட பிழைத்திருக்கின்றன . 
ஆனால் பல இறந்துவிட்டன . 
ஆனால் , எப்போதும் புதிய வகைத் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் 
தோன்றிக்கொண்டே இருந்தன . 

தட்டாம்பூச்சி 

Dragonfly 
உயிரினங்கள் பெருகியும் மாறிக்கொண்டேயும் இருக்கிறது ! 


மடல் -துடுப்பு -மீன் 
Lobe- fin fish 


Land plants 
நிலப்பரப்பு தாவரங்கள் 


சலாமண்டர் மீன் 


- 


Lungfish 


Stenbosaurus 
ஸ்டேனியோசாரஸ் 


குதிரை லாட 
நன்டு 


Horelskoe crab 


- 


16 


டெரானோடான் 
Pteranodon 


- ஆர்கோபிடிரைக்ஸ் 


Bird 


பறவை 


- கம்பளி- யானை 

Woolly mammoth 


\ archaeopteryx 


ரமாபிதெகஸ் 


டைனோசர் 
Dinozaur 


மனிதன் 


lamaouthleuds 

பூக்கும் தாவரங்கள் 
Flowering lanza 


Shrew 
மூஞ்சூறு 


Hoy Laber - toothed tiger 

பட்டாக்கத்தி பல் 

புலி 


குதிரைலாட நண்டு 


நத்தை 


Horseshoe 


crab 


Snail 


- மீன்கள் 


உகற 


கடற்பூண்டு 


? crocodile 


முதலை 


இந்த புதிய உயிரினங்கள் எங்கிருந்து வந்தன ? 
புதிய உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் பழைய உயிரினங்கள் மற்றும் 
தாவரங்களிலிருந்து உருவானது என்று கருதுகிறார்கள் விஞ்ஞானிகள் . 
பழைய உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் புதிய உயிரினங்கள் மற்றும் தாவரங்களின் 
முன்னோர்களாக இருந்தன . 
நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சார்லஸ் டார்வின் என்ற ஒரு விஞ்ஞானி ஓர் புத்தகத்தை 
எழுதினார் . அந்த புத்தகம் மிகவும் புகழ்பெற்றது . 
அந்த புத்தகம் , எப்படி புதிய உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் , பழைய , எளிமையான 
உயிரினங்கள் மற்றும் தாவரங்களிலிருந்து வளர்ந்திருக்கலாம் என்று காட்டுகிறது . 
இந்த கருத்து பரிணாம வளர்ச்சி என்று அழைக்கப்பட்டது . 


இயற்கை தேர்வு மூலம் இனங்களின் 
தோற்றம் - சார்லஸ் டார்வின் 


# . M . S . SEAMLE 
எச் . எஸ் . எஸ் . பீகல் 


of 
species 


ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை 
மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் - 

சார்ல்ஸ் டார்வின் 


இது சாத்தியமில்லை . 
உனக்கு தெரியும் , அல்லவா ! 


MEAOW 
! 
MAA 
மியாவ் 


ஒரு வகையான விலங்கு , வேறொரு வகையான விலங்காக மாற்றமடைவது 
என்பதைக் கற்பனை செய்து பார்ப்பது மிகவும் கடினம் . 
மொத்தத்தில் எப்படியிருந்தாலும் , ஒரு விலங்கு தன்னைத்தானே மற்றொரு 
வகையான விலங்காக மாற்றிக்கொள்ள முடியாது . 
உங்கள் நாய் ஒரு பூனையாக ஆக முடியாது . 
மற்றும் தொட்டியில் இருக்கும் எந்த ஒரு மீனும் ஒரு தவளையாக ஆகிவிடாது . 
ஆனால் , மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் முற்றிலும் புதிய வகையான 
தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் முந்தைய இனத்திலிருந்து உருவாக முடியும் 
என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் . 


இதற்கு ஓர் உதாரணம் , நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினங்களின் 

( ஆம்பிபியன்) . பரிணாம வளர்ச்சி . 
ஆம்பிபியன்கள் - தவளை மற்றும் சலாமண்டர் மீன் போன்ற விலங்கினங்கள் - - 
350 மில்லியன் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த லோப் - ஃபின் என்ற ஓர் வகையான 

மீனினத்திலிருந்து அநேகமாக பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கலாம் . 
அந்த லோப் - ஃபின்கள் , ஆறுகளின் அடிமட்டத்தில் ஊர்ந்து செல்ல ஏதுவாக 

சக்திவாய்ந்த துடுப்புகளைக் கொண்டிருந்தன . 


அவை , மற்ற மீன்களைப்போல் நீரினடியில் சுவாசிக்க செவுள்களைக் 
கொண்டிருந்தன . 
ஆனால் அவை மிகச்சாதாரண நுரையீரல்களையும் கொண்டிருந்தன . 
அவை வாழும் ஆறுகள் வற்றும்போது , லோப் - ஃபின்களால் சில நேரத்திற்கு காற்றை 
சுவாசிக்க முடிந்தது . 
அவைகளால் தனது சக்திவாய்ந்த துடுப்புகளைக்கொண்டு வேறொரு குளத்தையோ 
அல்லது ஆற்றையோ நோக்கி சேற்றில் நகர முடிந்தது . 


யுஸ்தேனோப்டெரன் 
380 மில்லியன் ஆண்டுகளுக்கு 
முன்பு வாழ்ந்த லோப் - ஃபின் 

(மடல் -துடுப்பு ) மீன்கள் 
எப்படி இந்த மீன்களால் நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினமாக பரிணாம 
வளர்ச்சி அடைய முடிந்தது ? 
ஒருவேளைசில லோப் - ஃபின் மீன்கள் , குறிப்பாக தரையில் வாழ்வதற்கு 
பொருத்தமானதாக பிறந்திருக்கக் கூடும் . 
ஒருவேளை அந்த லோப் - ஃபின் மீன்கள் , கூடுதல் சக்திவாய்ந்த துடுப்புகளைக் 
கொண்டிருந்த்திருக்கலாம் . கூடுதலாக பெரிய நுரையீரல்களையும் 
கொண்டிருந்திருக்கலாம் . 
அதே சமயத்தில் , லோப்- ஃபின் மீன்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் 
சீதோஷ்ணநிலை வறட்சியானதாக ஆகியிருக்கக்கூடும் . 
ஆறுகள் வற்றி நீண்ட காலத்திற்கு வறண்டே இருந்திருக்கலாம் . 
பல லோப் - ஃபின் மீன்கள் இறந்திருக்கலாம் , ஆனால் புது லோப் - ஃபின் மீன்கள் 
பிழைத்திருந்திருக்கலாம் . 

அவை தமது கூடுதல் - சக்திவாய்ந்த துடுப்புகளையும் , மேலும் பெரிய 
22 நுரையீரல்களையும் தமது ஒரு சில வாரிசுகளுக்கு கடத்தியிருக்கலாம் . 


முதல் நீர்வாழ் உயிரினங்கள் 35 


ஜெ பி ரோஸ் டிகஸ் 
இச்தி யோ ஸ்டி கா 

.... பின்னர் அவைகள் அடுத்த பல 

மில்லியன் ஆண்டுகளுக்குத் 
மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் தொடர்ந்து விருத்தியடைந்தன . 

தோன்றின .. .. 
அவைகளின் குழந்தைகள் இன்னும் சக்திவாய்ந்த துடுப்புகள் கொண்டவையாகப் 
பிறந்தன . 
காலப்போக்கில் , இந்த துடுப்புகள் கால்களைப்போல் உருமாறின . 
அந்த புதிய ஜந்துக்கள் அவற்றின் செவுள்களை இழந்தன. பதிலாக , அவை 
சிறப்பான முறையில் காற்றை சுவாசித்தன . 
அசல் லோப் - ஃபின் மீன்கள் படிப்படியாக மறைந்துவிட்டன . 
ஆனால் , லோப் - ஃபின் மீன்களே முதல் நிலநீர்வாழ் உயிரினங்கள் . 


அதே முறையில் , நீர்வாழ் உயிரினங்கள் தான் டைனோசர்கள் பாம்புகள் , பல்லிகள் 
மற்றும் முதலைகள் போன்ற அனைத்து ஊர்வனவற்றிற்கும் மூதாதையர்கள் . 
பின்னர் ஊர்வன, பறவைகளுக்கு வழி வகுத்தன . 


பாம்பு 


பல்லி 


நிலநீர்வாழ் உயிரினங்கள் 

( ஆம்பிபியன் ) 


- முதலை 


ஆர்கோபிடிரைக்ஸ் 


இச்த்யோர்ன்ஸ் 


கோலூ ரோ சௌர் 
( டைனோசர் ) ஊர்வன 


24 | 


ஊர்வன , முதன்முதல் பாலூட்டிகளின் முன்னோர்கள் . 

குறிப்பு: shrews 
ஆரம்பத்தில் இந்த பாலூட்டிகள் (shrews ) எலிகள் போன்ற 

ஒரு நீண்ட 
ஜந்துக்கள் . 

கூர்மையான 

முகவாய் மற்றும் 
இவைகளிலிருந்து , மற்றனைத்து பாலூட்டிகளும் பரிணாம 

சிறிய கண்கள் 
வளர்ச்சியைக் கண்டன . அவை - 

கொண்ட எலி 

போன்ற ஜந்து . 
நாய்கள் , பூனைகள் , எலிகள் , குதிரைகள் , திமிங்கலங்கள் , குரங்குகள் , 
மற்றும் மனிதக் குரங்குகள் மனிதர்களும் கூட . 


பாலூட்டிகளின் 
முன்னோர்கள் 


25 


முன்பு ஒரு காலத்தில் , மனிதர்களுக்கும் மனிதக்குரங்குகளுக்கும் 
நேரடியான மூதாதையராக ஓர் உயிரினம் இருந்தது . 
மனிதக்குரங்குகள் ஓர் அம்சத்திலும் , மனிதர்கள் வேறொரு 
அம்சத்திலும் பினாமவளர்ச்சி அடைந்தனர் . 


மனிதன் ( ஹோமோ சேபியன்ஸ் ) 


மனிதக் குரங்குகள் 


( ஏப் ) 
( கொரில்லா ) 


முந்தைய 
மனிதக்குரங்குகளின் 

மூதாதையர் 


AS (சிம்பன்சி ) 


குரங்குகள் வனங்களில் வாழும் தாவர உண்ணிகள் . 
அவை நிமிர்ந்து நடக்காதவை . 
மனிதர்களோடு ஒப்பிடும்போது , குரங்குகளுக்கு மூளை சிறியது . 
மற்றும் காட்டு குரங்குகள் மொழியை பயன்படுத்துவதில்லை . 


26 


மனிதர்கள் முற்றிலும் வித்தியாசமாக பரிணாம வளர்ச்சி 
அடைந்தனர் . 
அவர்கள் நிமிர்ந்து நடந்தார்கள் படிப்படியாக அவர்களின் 
மூளையின் அளவு அதிகரித்தது . 
அவர்கள் கருவிகள் மற்றும் ஆயுதங்களை உருவாக்கினார்கள் . 
அவர்கள் மொழியைப் பயன்படுத்தி தொடர்புகொள்ளத் 
தொடங்கினர் . 


MODERN HUMAN 
( Homo sapiens 
5apers ) 


AUSTRALOPITHECUS HOMO HABILIS HOMO ERECTUS NE ANDERTHAL 

ஹோ மோ ஹோமோ 

Homo sapiens 
ஆஸ்ட்ராலாப்பிதிகஸ் ஹேபில்லின் எரக்டஸ் 

heanderthalensis ) 
3 ,500 , 000 வருடங்கள் 12, 500 , 000 வருடங்கள் | 1 ,700 ,000 வருடங்க ள் | நியேந்தர் தால் 
முன்பிலிருந்து முன்பிலிருந்து 

முன்பிலிருந்து | 1,500 , 000 வருடங்கள் 
1 , 300 , 000 வருடங்க ள் 1 ,500 , 000 | 2 , 500 , 000 வருடங்க ள் | முன்பிலிருந்து 

முன்புவரை வருடங்கள் முன்புவரை முன்புவரை 3 ,200 , 000 வருடங்கள் 
வாழ்ந்தனர் - வாழ்ந்த னர் 

வாழ்ந்தனர் முன்புவரை வாழ்ந்தனர் 


நவீன மனிதன் 
4 , 000 , 000 வருடங்கள் 

முன்பிலிருந்து 
தற்போது வரை 


V 


(Cro -Magnon people ) 

குரோ - மேக்னான் மக்கள் 
( நவீன ஹோமோ- சேபியன்ஸ் பிரான்சில் 
40 ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு 

வாழ்ந்தவர்கள் ) 


யாரும் பரிணாம வளர்ச்சி நடப்பதைக் கண்டதில்லை . 
அது பல பில்லியன்கள் வருடக்கணக்கில் நிகழ்ந்தது . 
இத்தகைய நீண்ட காலத்தை நாம் கற்பனை செய்து கூடப் பார்க்க முடியாது . 
ஆனால் படிமங்களால் சொல்லப்படும் கதையை நம்மால் " வாசிக்க " முடியும் . 
மேலும் , துப்பறிவாளர்களைப் போல , பூமியில் , முதல் எளிய 
செல்களினாலான உயிரினங்களிலிருந்து இன்றைய எளிமையற்ற 
தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வரை உயிரினங்கள் எவ்வாறு பரிணாம 
வளர்ச்சி அடைந்தன என்பதை நாம் கண்டுபிடிக்கவும் முடியும் . 


" பரிணாம வளர்ச்சி " எனும் 
படிப்படியான வளர்ச்சியைப்பற்றி 

குழந்தைகளுக்கான ஒரு 
ஆகச்சிறந்த புத்தகம் . 


